(1) 


சிதம்சம்‌ விபும்‌ நிர்மலம்‌ நிரவிகல்பம்‌ 

நிர்ஹம்‌ நிராகார மோங்காரகம்யம்‌। 
குணாதீத மவ்யக்த மேகம்‌ துரீயம்‌ 

பரம்‌ பரஹம்‌ யம்‌ வேத தஸ்மை நமஸ்தே। 


'சித்‌' ஸ்ரூபியாய்‌ எங்கும்‌ நிறைந்து மாசற்ற நிலையில்‌, 
விகல்பம்‌, விருப்பம்‌, வடிவம்‌ இவையற்றதாய்‌ ஓங்காரப்‌ 
பொருளாய்‌ இருப்பதும்‌, குணங்களுக்குப்பால்‌ அவ்யக்தமாய்‌ 
ஒன்றாய்‌ துரீய நிலை கொண்டு விளங்கும்‌ பரம்‌ பொருளை 
நமஸ்கரிக்கிறேன்‌. 

(2) 


fre [eT 
எரிளீச்ச்சே ல Tae Il 
விசுத்தம்‌ சிவம்‌ சாந்த மாத்யந்த சூன்யம்‌ 
ஜகஜஜவநம்‌ ஐயோதி ரானந்த ரூபம்‌! 
அதிக்தேச கால வ்யவச்சேத நீயம்‌ 
தரயீ வக்தி யம்‌ வேத தஸ்மை நமஸதோ! 


தூய சிவமாய்‌, ஆதியந்தமில்லாத சாந்தமேயுருவாய்‌, 
உலகை உய்விக்கும்‌ ஜ்யோதியாய்‌, ஆனந்த ரூபியாய்‌, தேசம்‌, 
காலம்‌ இவற்றால்‌ பகுத்து அறிய முடியாததாய்‌ வேதம்‌ கூறியபடி 
இருக்கும்‌ எம்பெருமானுக்கு நமஸ்காரம்‌. 


a 


மஹாயோக பீடே பரிப்ராஜமாதே 
தரண்யாதி ததவாத்மகே சக்தியுக்தே 
குணஹைரஸ்கரே வஹ்நிபிம்பார்ததமத்யே 
ஸமாஸீன மோங்காணிகே$ஷடாக்ஷராப்ஜோ 
ஸூ: பவ: ஸுவராதி தவங்களாலானதும்‌, சக்தி. 
கொண்டதும்‌, குணமாகிய சூர்யன்‌ விளங்குவதும்‌, அக்னி. 
பிம்பத்தின்‌ நடுப்‌ பகுதியில்‌, ப்ரணவமாகிய காணியையும்‌, 
அஷ்டாக்ஷரமாதியு எட்டு இதழ்கள்‌ கொண்ட தாமைரையும்‌ 
உள்ள மஹாயோக பீடத்தில்‌ அமர்ந்திருப்பவரான பரமனுக்கு 
நமஸ்காரம்‌. 


ஸ்மாநோதிதாநேக ஸூர்யேந்து 3 கோடி - 
ப்ரபாபூர துல்யதயுதிம்‌ தூநிர்க்ஷம்‌। 
ந சீதம்‌ நசோஷணம்‌ ஸுவர்ணாவதாத - 
ப்ரஸன்னம்‌ ஸதாநந்த ஸம்வித்ஸ்வரூபம்‌। 
ஒரேஸேமயத்தில்‌ உதித்த பல சூர்ய சந்திரர்களின்‌ ஒளிக்‌ 
கற்றை யொத்த ஒளியை உடைவராதலால்‌ கண்ணால்‌ காண 
முடியாதவராயும்‌, குளிர்சசியும்‌, சூடும்‌ இல்லாத வராய . 
தங்கநிறமாய்‌, எப்பொழுதும்‌ ஆனந்த -பேரறிவு வரன்றான்‌, 
விளங்கும்‌ பரமனுக்கு நமஸ்காரம்‌. 
6 


ஸுநாஸாபுடம்‌ ஸுநதரப்ரூலலாடம்‌ 
கிரீடோசிதாகுஞ்சிதஸ்நிக்க கேசம்‌। 

ஸ்புரத்‌ புண்டரீகாபி ராமாயதாக்ஷம்‌ 
ஸ்முத்புல்ல ரத்னப்ரஸநாவதம்ஸம்‌॥ 


அழகிய மூக்கு, புருவம்‌, நெற்றி இவைகளைக்‌ 
கொண்டவரும்‌, கிரீடத்திற்கு ஏற்றவாறு சற்று வளைந்த மினு 
மினுப்பானகேசம்‌ கொண்டவரும்‌, மலர்ந்தவெண்தாமரை 
போன்று அழகிய நீண்டகண்களும்‌, பளபளக்கும்‌ ரத்ன மிழைத்த 
அபரணங்களும்‌ உடையவரான, பரமனுக்கு நமஸ்காரம்‌. 


(6) 


லஸத குண்டலாம்ருஷ்ட கண்டஸ்தலாந்தம்‌ 
ஐபாராக சோராதரம்‌ சாருஹாஸம்‌। 
அலிவயாகுலா மோதி மந்தாரமாலம்‌ 
மஹோர:ஸ்புரத்‌ கெளஸ்து போதாரஹாரம்‌। 
ஒளிரும்‌ குண்டலங்கள்‌ உராயும்‌ கன்னங்களை 
யுடைபவரும்‌, செம்பருத்திப்பூ நிறத்தை கொண்ட உதடும்‌ 
அழகய புன்முவறுவலும்‌, வண்டினங்கள்‌ மொய்க்கும்‌ 
மந்தறுமாலையும்‌, பரந்த மார்பில்‌ மின்னும்‌ கெளஸ்துபமும்‌, 
கொன்டை மாலையும்‌ கொண்டவருமான அந்த பரமனுக்கு 
நமஸ்காரம்‌. 
7 


ஸுரத்னாங்கதை ரன்விதம்‌ பாஹுதணடை.£ 
சதுர்பிஸ்சலத்‌ கங்கணாலங்க்ருதாக்ரை! 
உதாரோதராலங்கருதம்‌ பீதவஸ்த்ரம்‌ 
பதத்வந்த்வ நிரதூத பத்மாபிராமம்‌।। 
ரத்னமயமானதோள்‌ வளைகளும்‌, குலுங்கும்‌ கங்கணங்‌ 
களும்‌ சேர்ந்து அழகுறச்செய்த நான்கு கைகளும்‌, பாங்கான 
உதரமும்‌, இடையில்‌ பட்டுப்பீதாம்‌ பரமும்‌, தாமரையைப்‌ 
பழிக்கும்‌ கால்களுமாக விளங்கெ அந்த பரமனுக்கு நமஸ்காரம்‌. 
(8) 


னன்‌ 
qT PsA Te Ta ll 


ஸ்வபக்தேஷுஸந்தர்சிதாகாரமேவம்‌ 
ஸதா பாவயன்‌ ஸந்நிருத்தேந்திரியாச் வ! 
துராபம்‌ நரோ யாதி ஸம்ஸாரபாரம்‌ 
பரஸ்மை பரேப்யோ$பி தஸ்மை நமஸ்தே।। 
தனது பக்தர்களுக்கு இவ்வாறு காட்சி தரும்‌ 
அப்பெருமானை, புறக்கரணங்களாகிய குதிரையை அடக்கி 
தியானம்‌ செய்யும்‌ மனிதர்‌ எவரும்‌ எட்டாத ஸம்ஸார 


எல்லையைக்‌ கடந்து விடுவர்‌. அத்தகைய பரம்பொருளக்கு 
நமஸ்காரம்‌. 


பளபளக்கும்‌ தங்கநிறம்‌ கொண்ட லக்ஷ்மியோடும்‌, 
அருகம்புல்‌ போல கரும்பச்சை நிறம்‌ கொண்ட பூதேவியோடும்‌ 
இவ்விருதேவிகளுடன்‌ மகிழ்ச்சி கொண்ட மூவுலகிற்கும்‌ 
கிருஹஸ்தனான விஷ்ணுவை நமஸ்கரிக்கிறேன்‌. 
(10) 
NK werd Ya arta 
Tedd yi 


சரீரம்‌ கலத்ரம்‌ ஸுதம்‌ பந்து வர்கம்‌ 
வயஸ்யம்‌ தனம்‌ ஸத்ம ப்ருத்யம்‌ புவம்‌ ச। 
ஸமஸ்தம்‌ பரித்யஜய ஹா கஷ்டமேகோ 
கமிஷயாமி துகேந தூரம்‌ கிலாஹம்‌॥ 
உடலையும்‌, மனைவி, மகன்‌, உறவினர்‌, நண்பன்‌, 
சொத்து, வீடு, வேலையாள்‌, இன்னும்‌ இந்த மண்ணுலகம்‌ 
அனைததையும்‌ விட்டுவிட்டு வெகு தூரம்‌ நான்‌ தனியாகச்‌ 
செல்லப்போகிறேனே! கஷ்டம்‌ இது. 
(11) 
(பாளி ஐ எனி 4 
ஏTTT TY iT TI 


ந்்ைினன்‌ 


ஐரேயம்‌ பிசாசீவ ஹா ஜீவதோ மே 
வஸா மத்தி ரகதம்‌ ச மாம்ஸம்‌ பலம ச! 
அஹோ தேவ ஸீதாமி தீனானுகம்பின்‌ 
கிமத்யாபி ஹந்த த்வயோதாஸிதவயம்‌॥। 


பெண்பிசாசு  போன்றிருக்கிற .இந்தமுதுமை, 
பிழைத்நிருக்கும்போதே என்‌ கொழுப்பையும்‌, ரத்தத்தையும்‌, 
மாம்ஸத்தையும்‌, பலத்தையும்‌ தின்றுவிடுறெதே! நான்‌ அல்லல்‌ 
படுகிறேன்‌! ஹே எளியவரை நேசிக்கும்கடவுளே! நீர இன்னுமா 
வாளா விருக்க வேண்டும்‌ ? 


ன்‌! ச கரி ॥ 


கபவ்யாஹ்தோஷ்ணோல்பணச்வாஸ வேக 
வ்யதா விஸ்புரத்ஸர்வ மர்மாஸ்தி பந்தாம்‌। 

விசிந்த்யா ஹமந்த்யா மஸங்க்யா மவஸதாம்‌ 
பிபேமி ப்ரபோ கிம்‌ கரோமி ப்ரஸீத 


கபத்நதினால்‌ தடைபடும்‌ சூடான மூச்சுத்திணறால்‌ 
வெடித்தவிடும்‌ போலுள்ளன எனது மர்மஸ்தான எலும்‌ புகள்‌. 
இத்தகைய கடைசிகால அவஸ்தையை நிை னத்து நான்‌ பெரிதும்‌ 
அச்சப்படுகிறேனே! என்ன செய்வேன்‌. ஹேப்ரபோ! கருணை 
புரிய வேண்டும்‌! 


ல 
10 


| 
| 


ல்பன அசயதானந்த கோவிந்த விஷ்ணோ 
முராரே ஹரே நாத நாராயணேதி! 

யதானு ஸ்மரிஷ்யாமி பக்தயா பவந்தம்‌ 
ததா மே தயாசல தேவ ப்ரஸீத! 


நான உமது நாமாக்களை-அச்யுத, அனந்த, கோவிந்த, 
விஷ்ணோ, முராரே, ஹரே, நாத, நாராயண - என்றவாறு 
ஜபித்துக்‌ கொண்டு பக்தியுடன்‌ உம்மை நினைக்குமளவுக்கு 
என்னை கடாக்ஷித்து அருளவேணும்‌. நீர்‌தயாபரரல்லவா? 


(1) 
AHI {EFA Had ANT | 
¥ NIE [OETA] JSFUATETA, 
HTT AT TATA TT II 


பஜங்கபரயாதம்‌ படேதயஸது பக்த்யா 
ஸமாதாய சித்தே பவந்தம்‌ முராரே! 
ஸ்‌ மோஹம்‌ விஹாயாசு யுஷ்மச்ப்ரஸாதாத்‌ 
ஸமாசரிதய யோகம்‌ வ்ரஜதயசயுதம்‌ தவாம்‌॥ 
ஹேமுராரே! உம்மை மனதில்‌ தியானித்து இந்த 
புஜங்கப்ரயாதஸ்‌ தோச்ரத்தைப்படிப்பவர்‌, தங்களது பேரருளால்‌ 
மோஹம்‌ நீங்கப்பெற்று, யோகத்தை கைக்கொண்டு அச்யுதனான 


உம்மையடைவர்‌. 


ஸ்ரீ விஷ்ணுபுஜங்கப்ரயாதஸ்தோச்ரம்‌ முற்றிற்று 


11 


